Kerala Gazette No. 48 dated 3rd December, 2019 . 
PART I 


Section iii 


05 


GOVERN 


RNMENT OF 


கேரள அரசு 
சட்ட ( சட்டமியற்றல் -சி ) துறை 


அறிக்கை 


எண் 21123 /ச . இ . சி . 3/ 2016/ சட்ட 


ம் . 


2016 நவம்பர் 23 
திருவனந்தபுரம் , 1192 விருச்சிகம் 8 

1938 அக்கிரஹாயனம் 2. 


கேரள மாநில சட்டப் பேரவையின் பின்வரும் சட்டம் பொதுமக்களின் அறிவிற்காக 
இதனால் பிரசுரம் செய்யப்படுகிறது . சட்டப்பேரவையால் நிறைவேற்றப்பட்ட மசோதாவிற்கு 2016 
நவம்பர் 23 - ஆம் தேதி ஆளுநரின் அனுமதி கிடைக்கப்பெற்றது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


பி . ஜி . ஹரீந்திரநாத் , 

சட்ட செயலாளர் . 


2016- ன் சட்டம் எண் 21 


2016 - ன் கேரள வழக்கறிஞர் நலநிதி (திருத்த ) சட்டம் 
1980 - ன் கேரள வழக்கறிஞர் நலநிதிச் சட்டத்தை மீண்டும் திருத்தம் செய்வதற்குரிய 
ஒரு சட்டம் . 


முகவுரை - 1980 - ன் வழக்கறிஞர் நலநிதி சட்டம் இதற்கு பின்வரும் தேவைகளுக்காக 
மீண்டும் திருத்தம் செய்வது உகந்ததாக இருப்பதால் ; 


இந்தியக்குடியரசின் அறுபத்தி ஏழாவது ஆண்டில் பின்வருமாறு சட்டம் இயற்றப்படுகிறது . 


G . 16 / 2018/ DTP /S - 24 . 


17 


1 . சுருக்கப்பெயரும் தொடக்கமும் . --(1) இந்த சட்டம் 2016 - ன் கேரள வழக்கறிஞர் நலநிதி 
(திருத்த) சட்டம் என்று அழைக்கப்படலாம் . 

(2) இது உடனடியாக அமலுக்கு வருவதாகும் . 

2 . பிரிவு 2- ல் திருத்தம் . - 1980 - ன் கேரள வழக்கறிஞர் நலநிதி சட்டத்தின் ( 1980 - ன் 21) 
( இதன் பிறகு முதன்மை சட்டம் என்று அழைக்கப்படும் ) பிரிவு 2- ல் .-- 
(i) உட்பிரிவு (எ - க்கு பதிலாக பின்வரும் உட்பிரிவு சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது , 

“ (எ ) “உண்மையான பயிற்சி ” எனில் ஒரு மூத்த வழக்கறிஞர் அல்லாத ஒரு 
வழக்கறிஞர் தொழில் நடத்துவதும் பிரிவு 27 - ன் கீழ் வழக்குரைஞர் குழு ஏற்படுத்திய 
விதிமுறைகளின்படி அது வெளியிடப்படவும் கடை பிடிக்கவும் செய்து பயிற்சி செய்யும் 
வழக்கறிஞர்களின் பட்டியலில் பெயர் உட்படுத்தப்பட்டதுமான ஒரு வழக்கறிஞர் ஒரு வருடம் 
குறைந்தது ஐந்து வக்காலத்துகள் பதிவு செய்வதும் என்று பொருள்படும் ” . 
( ii ) உட்பிரிவு ( எஎ - க்கு பிறகு , பின்வரும் உட்பிரிவு சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது , 

“ எபி ) “ வழக்கறிஞர் குழு ” எனில் பொது மக்களுக்கு சிறப்பான சட்ட சேவை 
கிடைப்பதற்காக வழக்கறிஞர்களை திறன்படுத்தும் பயிற்சி அளிப்பதற்காக வழக்குரைஞர் குழு 
உருவாக்கிய கல்விச் சாலை என்று பொருள்படும் " 
(iii ) உட்பிரிவு ( ஜி ) - க்கு பிறகு , பின்வரும் உட்பிரிவுகள் சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது , 

“ (ஜிஎ) “ பயிற்சி செய்யாத வழக்கறிஞர் ” எனில் அசல் பயிற்சியில் ஈடுபடாத 
வழக்கறிஞர் என பொருள்படும் ” . 

" (ஜிபி ) “ பயிற்சி செய்யும் வழக்கறிஞர் எனில் உண்மையாக பயிற்சி செய்யும் 
வழக்கறிஞர் என பொருள்படும் ” . 


3 . பிரிவு 9 - ல் திருத்தம் . -- முதன்மை சட்டத்தில் பிரிவு 9- ன் துணைப்பிரிவு (2)- ல் , உட்பிரிவு 
( ஜிஜி - க்கு பிறகு பின்வரும் உட்பிரிவு சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது ,-- 

" (ஜிஎச் ) வழக்கறிஞர் கல்வி சாலைக்கு உதவி அளிக்க வேண்டும் ” 

“ (ஜிஐ) முப்பது வயது நிறைவடையாததும் 1, 00, 000 ( ஒரு இலட்சம் ) ரூபாய்க்கு கீழ் 
வருடாந்திர வருவாய் உள்ளதும் வழக்கறிஞர் குழுமத்தில் சேவை காலம் மூன்று வருடம் 
மிகாததுமான ஒரு வழக்கறிஞருக்கு , குழுப்பொறுப்பாளர் காலாகாலங்களில் நிச்சயிப்பதும் அரசு 
அங்கீகரிப்பதுமான அளவில் பயிற்சி உதவிப்பணம் அளித்தல் ” . 
4 . பிரிவு 15- ல் திருத்தம் . - முதன்மை சட்டத்தில் பிரிவு 15 -ல் ,-- 

( எ ) துணைப்பிரிவு 1- க்கு பதிலாக பின்வரும் துணைப்பிரிவு சேர்க்கப்பட வேண்டும் , 
அதாவது , 

"(1 ) மாநிலத்திலுள்ள ஏதேனும் நீதிமன்றத்தில் பயிற்சி செய்யும் எந்தவொரு 
வழக்கறிஞரும் நிதியில் உறுப்பினராக நுழைவு பெற , நிர்ணயம் செய்யப்படலாமெனும் படிவத்தில் 
குழுப்பொறுப்பாளருக்கு விண்ணப்பம் அளிக்கலாம் " 


18 


( பி ) துணைப்பிரிவு ( 1எ )- க்கு பதிலாக பின்வரும் துணைப்பிரிவு சேர்க்கப்பட வேண்டும் , 
அதாவது , 


" (1எ ) ஒரு பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு வழக்கறிஞராக பதிவு 
செய்யப்பட்டுள்ள எந்த ஒரு நபரையும் அவர் அவ்வாறான பணியிலிருந்து எந்த விதத்திலாவது 
ஓய்வூதிய சலுகைகள் பெற தகுதியுள்ளவராகவோ , கைப்பற்றவோ செய்திருந்தால் நிதியின் ஒரு 
உறுப்பினராக சேர்க்கப்படமாட்டார் ; 

எனினும் ஐந்து வருடத்திற்கு மிகாத காலவரம்பில் பணியில் இருந்ததோ மாதாந்திர 
ஓய்வூதியம் ஐந்தாயிரம் ரூபாய்க்கு மிகாமலோ கிடைக்கும் ஒரு நபருக்கு மேற்கூறிய துணைபிரிவு 
பாதகமாக இராது . 

(சி ) துணைப்பிரிவு (1பி )- க்கு பிறகு பின்வரும் துணைப்பிரிவு சேர்க்கப்பட வேண்டும் , 
அதாவது , 


1சி ) வழக்கறிஞர் குழு பிரசுரம் செய்தும் கடைபிடித்தும் வரும் பயிற்சி செய்யும் 
வழக்கறிஞர்களின் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட நிதியின் ஒரு உறுப்பினருக்கு நிதியத்தின் 
உறுப்பினராக தொடர அருகதை இல்லாததும் அவ்வாறுள்ள காலயளவில் வழக்கறிஞர் 
குழுபாதுகாக்கும் பயிற்சியில் ஏற்படாத வழக்கறிஞர்களின் பட்டியலில் பெயர் உட்படுத்தப்பட்டுள்ள 
அவ்வாறு வழக்கறிஞர் , நிதியில் இருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டதாக கருதப்பட வேண்டியதாகும் . 

"( 1டி ) வழக்கறிஞர் குழு பிரசுரம் செய்து கடை பிடிக்கும் பயிற்சி செய்யாத 
வழக்கறிஞர் பட்டியலில் உட்பட்டுள்ள ஒரு வழக்கறிஞருக்கு , அவருடைய பெயர் வழக்கறிஞர் குழு 
குறித்து வைத்துள்ள பயிற்சி செய்யும் வழக்கறிஞர் பட்டியலில் இடம் பெற்றிருந்தால் நிதியின் 
உறுப்பினராக தொடர தகுதியுடைய வரும் நிதியின் உறுப்பினராக தொடர தகுதியானவராவார் 

" 1இ ) நிதியின் உறுப்பினரல்லாத ஒரு வழக்கறிஞருக்கு நிதியின் உறுப்பினராவதற்கான 
அனுமதி கிடைப்பதற்கு , அவ்வாறான அனுமதி கிடைக்கும் நேரத்தில் பயிற்சியின் காலயளவிற் 
கேற்ப வருடாந்திர வரித்தொகையை அவரின் பயிற்சி செய்த வருடங்கள் கொண்டு பெருக்கி 
கிடைக்கும் தொகையுடன் , உண்மையாக பயிற்சியை பூர்த்திகரித்த ஒவ்வொரு வருடத்திற்கும் 
இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் உட்பட , நிர்ணயிக்கப்படலாமெனும் படிவத்தில் குழுப் 
பொறுப்பாளருக்கு விண்ணப்பம் அளிக்க வேண்டும் . 

எனினும் அவ்வாறான உறுப்பினருக்கு நிதியில் அவ்வாறு அனுமதி கிடைத்த தேதி முதல் 
பத்து வருட காலத்திற்குள் பயிற்சியை சுயமாக நிறுத்தினால் நிதியத்திலிருந்து எந்தவொரு 
தொகையும் தேவைப்பட தகுதியில்லாதவராகவும் இருப்பார் . 

மட்டுமல்லாமல் துணைப்பிரிவு ( 1இ - ன் படி நிதிக்கு அனுமதி கிடைத்த ஒரு வழக்கறிஞருக்கு 
அவரின் உண்மையான பயிற்சி சமயத்தில் பத்து வருடம் வரை மட்டுமே தகுதி உள்ளவராவர் . 


19 


( டி ) துணைப்பிரிவு (5)- க்கு பதிலாக பின்வரும் துணைப்பிரிவு சேர்க்கப்பட வேண்டும் , 
அதாவது , 

" (5) ஒவ்வொரு உறுப்பினரும் நிதியின் வருடாந்திர வரித்தொகை பின்வரும் ஒவ்வொரு 
வருடமும் ஜூன் மாதம் 10 - ம் தேதியோ அதற்கு முன்பாகவோ அளிக்கப்பட 
வேண்டியதாகும் . அதாவது , 

(i) வழக்கறிஞரின் குழுமத்தில் உள்ள சேவைக்காலம் ஐநூறு ரூபாய் 

ஐந்து வருடத்திற்கு குறைவாக இருந்தால் 
வழக்கறிஞரின் குழுமத்தில் உள்ள சேவைக்காலம் ஆயிரம் ரூபாய் 
ஐந்து வருடமும் அதற்கதிகமாகவும் ஆனால் 

பத்து வருடத்திற்கு குறைவாகவும் இருந்தால் 
(iii ) வழக்கறிஞரின் குழுமத்தில் உள்ள சேவைக்காலம் இரண்டாயிரம் ரூபாய் 

பத்து வருடமும் அதற்கு மேலும் ஆனால் 

பதினைந்து வருடத்திற்கு குறைவாகவும் இருந்தால் 
(iv ) வழக்கறிஞரின் குழுமத்தில் உள்ள சேவைக்காலம் இரண்டாயிரத்து 
பதினைந்து வருடமும் அதற்கு மேலும் ஆனால் 

ஐநூறு ரூபாய் 
இருபது வருடத்திற்கு குறைவாகவும் இருந்தால் 


மூவாயிரம் ரூபாய் 


பெழக்கறிஞான் குழுமத்தில் உள்ள சேவைக்காலம் 
இருபது வருடமும் அதற்கு அதிகமாகவும் ஆனால் 
இருபத்தி ஐந்து வருடத்திற்கு குறைவாகவும் 
இருந்தால் 


மூவாயிரத்தி ஐநூறு 
ரூபாய் 


( vi) வழக்கறிஞரின் குழுமத்தில் உள்ள சேவைக்காலம் 

இருபத்தி ஐந்து வருடமும் அதற்கு அதிகமாகவும் 
ஆனால் முப்பது வருடத்திற்கு குறைவாகவும் 

இருந்தால் 
(vii ) வழக்கறிஞரின் குழுமத்தில் உள்ள சேவைக்காலம் 

முப்பது வருடம் மற்றும் அதற்கு அதிகமாகவும் 
இருந்தால் 


நான்காயிரம் ரூபாய் 


ஆனால் 1961 - ன் வழக்கறிஞர் சட்டம் ( 1961 - ன் 25 - ம் மத்தியச் சட்டம் ) படி , முதுநிலை 
வழக்கறிஞராக பதவி அளிக்கப்பட்டுள்ள ஒரு வழக்கறிஞர் , ஆறாயிரம் ரூபாய் என்ற அளவில் 
வருடாந்திர வரித்தொகை அளிக்க வேண்டும் . 


20 


( இ ) துணைப்பிரிவு (13)- க்கு பதிலாக பின்வரும் துணைப்பிரிவு சேர்க்கப்பட வேண்டும் , 
அதாவது , 

"(13) சுயமாக நிதியத்திலிருந்து தன்னுடைய உறுப்பினர் பதவியை இரத்து செய்யும் ஒரு 
உறுப்பினருக்கு , வழக்கறிஞர் கழகம் அனுமதித்த படியான ஒரு வழக்கறிஞராக தன்னுடைய பயிற் 
சியை மீண்டும் துவங்கும்போது , புதுப்பிக்கும் கட்டணத் தொகையாக இரண்டாயிரம் ரூபாய் அளிப் 
பதன் மூலம் நிதியிலுள்ள அவரின் உறுப்பினர் பதவியை புதுப்பிக்கவும் புதுபித்த தேதி அவரின் 
உறுப்பினர் சான்றிதழில் சேர்க்கப்படவும் வேண்டியதாகும் . 


5 . பிரிவு 16- ல் திருத்தம் . - முதன்மை சட்டத்தின் பிரிவு 16 - ல் , 

(எ ) துணைப்பிரிவு (1)- ல் " பதிநான்காயிரத்து இருநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் ", 
" ஐந்து இலட்சம் ரூபாய் " என்ற சொற்களுக்கு பதிலாக " இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் " , 
பத்து இலட்சம் ரூபாய் " என்ற சொற்கள் முறையே சேர்க்கப்பட வேண்டும் . 

( பி ) துணைப்பிரிவு (2 )- ல் " ஐந்து இலட்சம் ரூபாய் " என்ற சொற்களுக்கு பதிலாக 
" பத்து இலட்சம் ரூபாய் " என்ற சொற்கள் சேர்க்கப்பட வேண்டும் . 


6 . பிரிவு 18- ல் திருத்தம் -- முதன்மை சட்டத்தின் பிரிவு 18- ல் உட்பிரிவு ( பி)- ல் சிகிச்சை 
மற்றும் கல்விக்கு தேவையான வசதிகளுக்காக அதிகபட்சமாக ஐந்தாயிரம் ரூபாய் தீர்மானம் 
எடுக்கப்பட்டுள்ளது என்ற சொற்களுக்கு பிறகு " நிதி உறுப்பினர்களின் விஷயத்தில் பெரிய 
அறுவை சிகிச்சை உட்பட்ட , மருத்துவமனையில் உள்நோயாளியாக சிகிட்சை பெறும்போதோ 
அல்லது புற்றுநோய்கான சிகிச்சையும் பிற தீவிர நோய்களுக்கு மூன்று வருட காலங்களுக்கு ஒரு 
இலட்சம் ரூபாய் அளிக்கவும் ” என்ற சொற்கள் சேர்க்கப்பட வேண்டும் . 


7 . பிரிவு 23 - ல் திருத்தம் - முதன்மை சட்டத்தின் பிரிவு 23- ன் துணைப்பிரிவு (1 - க்கு பதிலாக 
பின்வரும் துணைப்பிரிவு சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது , 


" (1) ஒரு வழக்கறிஞர் பதிவு செய்யும் ஒவ்வொரு வக்காலத்தில் அதன்மீது பதித்துள்ள 
நீதிமன்ற முத்திரை கட்டணம் தவிர , உச்சநீதிமன்றத்தின் முன் பதிவு செய்யப்படும் வக்காலத்தின் 
சங்கதியில் ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள கீழ் நீதிமன்றங்கள் தீர்ப்பாயங்கள் மற்றும் பிற அதிகார 
பொறுப்பிடங்களின் முன்னிலையில் பதிவு செய்யப்படும் வக்காலத்தின் வழக்கில் இருபத்தி ஐந்து 
ரூபாய் மதிப்புள்ள நலநிதியின் முத்திரை கட்டணம் பதித்திருக்க வேண்டியதுமாகும் . அவ்வாறு 
முத்திரை பதிக்காதிருக்கும் எந்தவொரு வக்காலத்தும் அங்கீகரிக்கப்படாததுமாகும் ” . 


G . 16/ 2018/DTP / S - 24 . 


21 


